தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TN/CCN / 467 / 2009- 11 . 
(விலை: ரூ . 3.20 காசு . 


( 156 


பட்ட 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


TANI 


வாய்பை 


நமயே வெ 


வல்லும் 


எண் 41 ] | 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 21, 2009 

ஐப்பசி 4 , திருவள்ளுவர் ஆண்டு- 2040 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2009 - ஆம் ஆண்டு 

ஆகஸ்டு திங்கள் 5 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


டண 


ப்பு , 
அளாவுகை 
மற்றும் 
தொடக்கம் . 


சட்ட எண் 22/2009 
தமிழ்நாடு மாநிலத்தில் பள்ளிகளில் கட்டணம் வசூலிப்பதை முறைப்படுத்துவதற்கும் , 

அதனுடன் தொடர்புடைய மற்றும் அதற்கு இடைவிளைவான 

பொருட்பாடுகளுக்கும் வகை செய்வதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபதாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2009 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு பள்ளிகள் ( கட்டணம் 
வசூலிப்பதை முறைப்படுத்துதல் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

( 2) இது தமிழ்நாடு மாநிலம் முழுவதையும் அளாவிற்கும் . 

( 3) இது , அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . இந்தச் சட்டத்தில் , தறுவாய் வேறுபொருள் குறித்தாலன்றி , 

( a ) “ கல்வியாண்டு " என்றால் ஜூன் முதல் நாளன்று தொடங்கி மே கடைசி 
நாளன்று முடிகிற ஓர் ஆண்டு எனப் பொருள்படும் ; 

(b ) “ உதவி பெறும் பள்ளி " என்றால் , மாநில நிதியங்களிலிருந்து உதவியாக 
பணத்தொகை எதனையும் பெறுகிற பள்ளி ஒன்று என்று பொருள்படும் ; 

(c ) “ குழு ” என்றால் 5 - ஆம் பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட குழு 
எனப் பொருள்படும் ; 

_ (d) “மாவட்டக்குழு ” என்றால் 11 - ஆம் பிரிவின்படி அமைத்துருவாக்கப்பட்ட குழு 
எனப் பொருள்படும் . 


பொருள் 
வரையறைகள் . 


JULL 


IV - 2 Sup.(T ) ( 41 ) - 1 ) 


[ 1 ] 


( e ) " கட்டணம் " என்றால் , எந்த வகுப்பிற்கும் அல்லது படிப்புப் பிரிவுக்கும் 
மாணவர்களைச் சேர்ப்பதற்காக , பள்ளியினால் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ , 
எந்தப் பெயரால் அழைக்கப்பட்டாலும் , அவ்வாறு வசூலிக்கப்படும் தொகை எதுவும் 
எனப் பொருள்படும் ; 

( “ அரசு ” என்பது மாநில அரசு எனப் பொருள்படும் ; 

(g ) " அரசுப் பள்ளி என்றால் , அரசாலோ அல்லது உள்ளாட்சி அதிகார அமைப்பு 
எதனாலுமோ நடத்தப்படும் ஒரு பள்ளி எனப் பொருள்படும் ; 

(h ) " உள்ளாட்சி அதிகார அமைப்பு " என்றால் - 


(1) சென்னை , மதுரை , கோயம்புத்தூர் , சேலம் , திருச்சிராப்பள்ளி , 
திருநெல்வேலி , ஈரோடு , திருப்பூர் , வேலூர் , தூத்துக்குடி மாநகராட்சிகள் அல்லது 
அப்போதைக்கு நடைமுறையில் உள்ள சட்டம் எதனின்படியும் 
அமைத்துருவாக்கப்படக்கூடிய பிற மாநகராட்சி எதுவும் எனப் பொருள்படும் ; அல்லது 


( ii ) 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின்படி தமிழ்நாடு சட்டம் 
அமைத்துருவாக்கப்பட்ட ஒரு நகராட்சி மன்றம் ; அல்லது 

V / 1920 


( iii ) 1994 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சி ஒன்றிய மன்றம் அல்லது தமிழ்நாடு சட்டம் 
கிராம ஊராட்சி ; 

21 /1994 


(1) " மேலாண்மை " என்றால் மேலாண்மைக் குழுவை அல்லது பள்ளி 
விவகாரங்களை மேலாண்மை செய்வதற்கு அல்லது நிர்வாகம் செய்வதற்கு அதிகாரங்கள் 
உற்றமைந்திருந்து , எந்தப் பெயராலும் அழைக்கப்படும் நபர் எவரையும் , நபர்களின் 
அமைப்பையும் குழுவினையும் , பிற ஆளுகை செய்யும் குழு எதனையும் உள்ளடக்கும் : 


வரம்புரை : அற மற்றும் சமயநிறுவனங்கள் மற்றும் நிலைக் கொடைகள் மற்றும் 
வஃப்புகள் தொடர்பாக அப்போதைக்கு நடைமுறையிலிருக்கிற சட்டம் எதனாலும் 
அமைத்துருவாக்கப்பட்டு அல்லது அமர்த்தப்பட்டு எந்தப் பெயராலும் அழைக்கப்படும் வஃப் 
வாரியத்தின் பொறுப்புக்கட்டளையர் குழு அல்லது ஆளுகை அமைப்பானது , இந்த சட்டத்தின் 
நோக்கங்களுக்காக ஒரு மேலாண்மை அமைப்பாக கொள்ளப்படுதல் வேண்டும் . 

(j ) "தனியார் பள்ளி " என்பது , நபர் எவராலும் அல்லது நபர்களின் குழு 
எதனாலும் நிறுவப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிற அல்லது பேணி வரப்படுகிற 
மற்றும் அப்போதைக்கு நடைமுறையிலிருக்கிற சட்டம் அல்லது ஒழுங்குமுறைச் 
சட்டத்தொகுப்பு எதனின் படியும் தகுதி வாய்ந்த அதிகார அமைப்பால் ஏற்பிசைவு 
அளிக்கப்பட்ட அல்லது ஒப்பேற்பு அளிக்கப்பட்ட தொடக்க முன்நிலைப்பள்ளி , தொடக்க 
நிலைப்பள்ளி , நடுநிலைப்பள்ளி , உயர்நிலைப்பள்ளி அல்லது மேல்நிலைப்பள்ளி எதுவும் 
என்று பொருள்படும் , ஆனால் அது , 

(i) உதவிபெறும் பள்ளி ஒன்றை ; 

( ii ) மைய அரசால் அல்லது மாநில அரசால் அல்லது உள்ளாட்சி 
அதிகார அமைப்பு எதனாலும் நிறுவப்பட்டு , செயலாட்சி செய்யப்பட்டு வருகிற அல்லது 
பேணிவரப்படுகிற பள்ளி ஒன்றை ; 

( iii ) பிறவாறான கற்பித்தல் எதுவுமின்றி சமயக் கல்வியை மட்டுமே 
அளிக்கிற , அதற்கு வகை செய்கிற அல்லது கற்பிக்கிற பள்ளி ஒன்றை , உள்ளடக்காது . 
விளக்கம் . - இந்தக்கூறின் நோக்கத்திற்காக , 

(1 ) " ஒழுங்கு முறை விதித் தொகுப்பு என்றால் , ஏற்பளிக்கப்பட்ட மழலையர் 
பள்ளி மற்றும் தொடக்க நிலைப் பள்ளிகளுக்கான ஒழுங்குமுறை விதித் தொகுப்பு , 
மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கான ஒழுங்குமுறை விதித்தொகுப்பு மற்றும் ஆங்கிலோ - 
இந்தியப் ஒழுங்குமுறை விதித் தொகுப்பு என்று பொருள்படும் . 


(2 ) (i ) தொடக்க முன்நிலைப் பள்ளியானது முதல் நிலை மழலையர் வகுப்பு 
( pre KG ) முதல் மேல்நிலை மழலையர் வகுப்பு (UKG ) வரையில் வகுப்புகளைக் 
கொண்டதாயிருக்கும் ; 


( ii ) தொடக்கப்பள்ளியானது கீழ்நிலை மழலையர் வகுப்பு (LKG ) 
முதல் V வரையிலான வகுப்புகளை அல்லது | முதல் V வரையிலான வகுப்புகளைக் 
கொண்டதாயிருக்கும் ; 


(iii ) நடுநிலைப் பள்ளியானது கீழ்நிலை மழலையர் வகுப்பு (LKG ) 
முதல் VIII , I முதல் VIII வரையிலான வகுப்புகளை அல்லது VI முதல் VIII 
வகுப்புகளைக் கொண்டதாயிருக்கும் ; 

( iv ) உயர்நிலை பள்ளியானது கீழ்நிலை மழலையர் வகுப்பு முதல் X 
வகுப்புகளை அல்லது VI முதல் X வகுப்புகளை அல்லது IX மற்றும் X வகுப்புகளைக் 
கொண்டதாயிருக்கும் ; 


( v ) மேல்நிலைப்பள்ளி என்பது கீழ்நிலை மழலையர் வகுப்பு முதல் XII 
வரையிலான வகுப்புகளை அல்லது | முதல் XII வகுப்புகளை அல்லது VI முதல் XII 
வகுப்புகளை அல்லது XI , XII ஆகிய வகுப்புகளைக் கொண்டதாயிருக்கும் . 


( 3 ) மாநில நிதியங்களிலிருந்து உதவி என்ற வகையில் பணம் எதுவும் 
செலுத்தப்படாது வகுப்புகள் அல்லது படிப்புப் பிரிவுகள் எவற்றையும் நடத்துகிற உதவி 
பெறும் பள்ளிகள் , அத்தகைய வகுப்புகள் அல்லது படிப்புப் பிரிவுகள் எந்த அளவுக்கு 
தொடர்புடையனவாக இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு , தனியார் பள்ளியாகக் 
கருதப்படுதல் வேண்டும் . 


3 . (1 ) அரசுப் பள்ளி அல்லது உதவிபெறும் பள்ளி எதுவும் , அந்தப் பள்ளியில் கூடுதல் 
வகுப்பு அல்லது படிப்புப் பிரிவு எதற்கும் , மாணவர்களைச் சேர்ப்பதற்காக அரசால் கட்டணத்தை 
நிருணயிக்கப்பட்ட கட்டணத்திற்குக் கூடுதலாகக் கட்டணம் எதையும் வசூலித்தல் 

வசூலிப்பதற்குத் 

தடை . 
ஆகாது . 


(2 ) இந்தச் சட்டத்தின்படி குழுவால் தீர்மானிக்கப்பட்ட கட்டணத்திற்குக் 
கூடுதலாக கட்டணம் எதுவும் , ஒரு தனியார் பள்ளியில் வகுப்பு அல்லது பாடப் பிரிவு 
எதற்கும் மாணவர்களைச் சேர்ப்பதற்காகப் பின்வரும் நபர் எவராலும் , வசூலிக்கப்படுதல் 
ஆகாது 


( a ) அத்தகைய தனியார் பள்ளியின் மேலாண்மையில் பொறுப்பிலிருக்கிற 
அல்லது அதற்குப் பொறுப்புடையவராயிருக்கிற நபர் எவராலும் ; 


( b ) தனக்காகவோ அல்லது அந்தத் தனியார் பள்ளிக்காகவோ அல்லது 
அத்தகைய தனியார் பள்ளியின் மேலாண்மையின் சார்பில் பிற நபர் எவராலும் . 


(3 ) இடைநிலைக் கல்வி மையக் குழுவுடன் இணைக்கப்பட்ட பள்ளி எதனாலும் 
வசூலிக்கப்படும் கட்டணம் எதுவும் , அந்த பள்ளியால் வழங்கப்படும் வசதிகளுக்குத் 
தகுந்தாற்போல் இருத்தல் வேண்டும் . 

4 . அரசானது , அரசுப் பள்ளிகளிலும் உதவிபெறும் பள்ளிகளிலும் உள்ள வகுப்பு அரசால் 
எதற்கும் அல்லது படிப்புப் பிரிவு எதற்கும் மாணவர்களைச் சேர்ப்பதற்கான கட்டணத்தை 

கட்டணம் 

நிருணயிக்கப் 
நிர்ணயித்தல் வேண்டும் . 

படுதல் . 
5 . (1) அரசானது , தனியார் பள்ளிகளில் வகுப்பு எதிலும் அல்லது படிப்புப் பிரிவு குழுவினை 
எதிலும் சேர்ப்பதற்கான கட்டணத்தைத் தீர்மானிக்கும் நோக்கத்திற்காகக் குழு ஒன்றை 

அமைத்துரு 

வாக்குதல் . 
அமைத்துருவாக்குதல் வேண்டும் . 


IV - 2 Sup .( T ) (41 ) - 1a 


( 2 ) குழுவானது , பின்வரும் உறுப்பினர்களைக் கொண்டதாக இருக்கும் , 
அதாவது : 


- தலைமையாளர் ; 


( a ) அரசால் பெயர் குறித்து 

நியமிக்கப்படும் ஓய்வு பெற்ற 

உயர்நீதிமன்ற நீதிபதி 
(b ) பள்ளிக் கல்வி இயக்குநர் 
( c ) மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநர் 


- பதவி வழி உறுப்பினர் ; 


- பதவி வழி உறுப்பினர் ; 


( d ) தொடக்கக்கல்வி இயக்குநர் 
( e ) இணைத் தலைமைப் பொறியாளர் 

( கட்டடங்கள் ) பொதுப்பணித் துறை 


- பதவி வழி உறுப்பினர் ; 


(f ) அரசு கூடுதல் செயலாளர் , 

பள்ளிக்கல்வித் துறை 


- பதவி வழி உறுப்பினர் 

செயலர் . 


(3 ) தலைமையாளரின் பதவிக்காலம் அவர் அவ்வாறு பெயர் குறித்து நியமிக்கப்பட்ட 
தேதியிலிருந்து மூன்றாண்டுக் கால அளவாக இருக்கும் . மேலும் எந்தக் காரணத்திற்காகவும் , 
அதற்கு முன்னதாக காலி இடம் எதுவும் ஏற்படுகின்ற நேர்வில் , எஞ்சிய கால அளவிற்கு 
அந்தக் காலி இடம் நிரப்பப்படுதல் வேண்டும் . 


(4 ) தலைமையாளர் முதல் நிலை குழுவிற்குப் பொருந்தக்கூடிய அதே அமர்வுக் 
கட்டணத்தையும் பயணப்படியையும் பெறுவதற்கு தகுதியுடையவராவார் . 


(5 ) குழுவை அமைத்துருவாக்கியதில் காலியிடம் எதுவும் இருக்கிறது அல்லது 
குறைபாடு எதுவும் இருக்கிறது என்ற காரணத்தினால் மட்டுமே குழுவின் செயல்பாடு 
அல்லது நடவடிக்கையானது செல்லாததாக இருத்தல் கூடாது . 


(6 ) தலைமையாளர் குழுவின் கூட்டத்திற்குத் தலைமை வகித்தல் வேண்டும் . 
6 . (1 ) குழுவானது பின்வரும் கூறுகளைக் கருத்தில் கொண்டு தனியார் 
பள்ளியொன்றால் விதிக்கப்பட வேண்டிய கட்டணத்தை நிர்ணயித்தல் வேண்டும் : -- 


கட்டணத்தை 
நிர்ணயிப் 
பதற்கான 
கூறுகள் . 


( a ) தனியார் பள்ளியின் இட அமைப்பு ; 
( b ) இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு ; 


( c ) நிருவாகம் மற்றும் பேணிவருதல் அடிப்படையில் ஏற்படக்கூடிய 
செலவினம் ; 

(d ) தனியார் பள்ளி வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்குத் தேவைப்படும் 
நியாயமான மிகையளவு ; 


( e ) வகுத்துரைக்கப்படக்கூடிய பிற கூறுகள் எவையும் . 


( 2 ) குழு , தனியார் பள்ளியால் விதிக்கப்படத்தக்க கட்டணத்தை 
நிருணயித்ததின் பேரில் தொடர்புடைய பள்ளிக்கு தன் முடிவைத் தெரிவித்தல் வேண்டும் . 


( 3 ) குழுவின் முடிவினால் குறையுற்ற தனியார் பள்ளி எதுவும் , அந்தக் 
குழுவின் முடிவைப் பெற்றுக்கொண்ட தேதியிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள் 
குழுவின் முன்பு தன் மறுப்புரையைத் தாக்கல் செய்தல் வேண்டும் . 


( 4 ) குழு , தனியார் பள்ளியின் மறுப்புரையைப் பரிசீலனை செய்து , அத்தகைய 
மறுப்புரையைப் பெற்ற தேதியிலிருந்து முப்பது நாட்களுக்குள் ஆணைகளைப் பிறப்பித்தல் 
வேண்டும் . 


(5 ) குழுவினால் பிறப்பிக்கப்பட்ட ஆணையானது , அறுதியானதாகவும் , மூன்று 
கல்வியாண்டுகளுக்குத் தனியார் பள்ளிகளைக் கட்டுப்படுத்துவதாகவும் அமையும் . 
மேற்சொன்ன கால அளவின் இறுதியில் , திருத்தம் செய்வதற்காக விண்ணப்பம் செய்ய 
தனியார் பள்ளிக்கு உரிமை உண்டு . 


(6 ) குழு , எந்த வெவ்வேறுபட்ட தலைப்புகளின் கீழ் கட்டணம் வசூலிக்கப்படுதல் 
வேண்டும் என்பதைச் சுட்டிக்காட்டுதல் வேண்டும் . 


7 . (1) குழுவின் அதிகாரங்களும் , அலுவற்பணிகளும் பின்வருபவையாக இருக்கும் , குழுவின் 

அதிகாரங்களும் 
( a ) தனியார் பள்ளிகளால் , வசூலிக்கப்பட வேண்டிய கட்டணத்தை அலுவற் 
தீர்மானித்தல் ; 

பணிகளும் . 


(b ) குழுவினால் தீர்மானிக்கப்படும் அல்லது நேர்விற்கேற்ப அரசினால் 
நிருணயிக்கப்படும் கட்டணத்திற்கு மிகையாகக் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து 
முறையீடுகளை விசாரித்தல் . குழுவானது , தொடர்புடைய தனியார் பள்ளியில் அல்லது 
உதவிபெறும் பள்ளியின் மேலாண்மையிடமிருந்து அல்லது அரசுப் பள்ளியிடமிருந்து 
சான்றினையும் , விளக்கத்தினையும் பெற்ற பின்பு , குழுவினால் தீர்மானிக்கப்படும் 
அல்லது நேர்விற்கேற்ப அரசால் நிருணயிக்கப்படும் கட்டணத்திற்கு மிகையான 
கட்டணத்தைத் தனியார் பள்ளி அல்லது அரசுப் பள்ளி அல்லது உதவிபெறும் பள்ளி 
வசூலித்திருக்கிறது என்ற முடிவுக்கு வருமாயின் , அது , தனியார் பள்ளி அல்லது 
உதவிபெறும் பள்ளியின் ஏற்பிசைவை அல்லது நேர்வுக்கேற்ப ஒப்பேற்பினை அறவு 
செய்வதற்காக அல்லது தனியார் பள்ளியை அல்லது அரசுப் பள்ளியை அல்லது 
உதவிபெறும் பள்ளியைப் பொறுத்துத்தான் பொருத்தமெனக் கருதும் பிற நடவடிக்கை 
எதனையும் எடுப்பதற்காக உரிய தகுதி வாய்ந்த அதிகார அமைப்புக்குப் பரிந்துரைத்தல் 
வேண்டும் . 


( 2) குழு பின்வரும் அதிகாரம் உடையதாக இருக்கும் . -- 


(i ) ஒவ்வொரு தனியார் பள்ளியையும் , குழுவினால் 
குறித்துரைக்கப்படக்கூடிய தேதிக்குள் அதன் கூர்ந்தாய்வுக்காக தொடர்புடைய அனைத்து 
ஆவணங்களுடனும் , கணக்குப் புத்தகங்களுடனும் , வசூலிக்கத் கருதியிருக்கிறவாறான 
அப்பள்ளியின் கட்டண அமைப்பைக் குழுவின் முன்பு வைக்குமாறு கோருதல் ; 


(ii ) தனியார் பள்ளி வசூலிக்கக் கருதியிருக்கிற கட்டணம் 
நியாமானதாகவோ மற்றும் ஆதாயமானதாகவோ மிகை அளவிலான கட்டணம் 
விதிப்பதாகவோ இல்லை என்பதை சரி பார்த்து உறுதி செய்து கொள்ளுதல் ; 


( iii ) அந்தக் கட்டண அமைப்பிற்கு ஒப்பேற்பு அளித்தல் அல்லது 
தனியார் பள்ளியால் விதிக்கப்படக்கூடிய பிற கட்டணத்தைத் தீர்மானித்தல் . 


( 3) குழுவானது , பின்வரும் அதிகாரம் உடையதாக இருக்கும் , 


(i ) இடைநிலைக் கல்விக்கான மையக் குழுவுடன் இணைக்கப்பட்டுள்ள 
பள்ளியால் வசூலிக்கப்படும் கட்டணம் பள்ளியால் அளிக்கப்படும் வசதிகளுக்குத் 
தகுந்ததாக இருக்கிறதா என்பதனைச் சரி பார்த்து உறுதி செய்து கொள்ளுதல் ; 


( ii ) இடைநிலைக் கல்விக்கான மையக் குழுவுடன் இணைக்கப்பட்டுள்ள 
பள்ளியால் மிகைக் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்த முறையீடுகளை விசாரித்தல் ; 
மற்றும் 


( iii ) அந்தப் பள்ளி மிகைக்கட்டணம் வசூலித்திருக்கிறது என்ற முடிவுக்கு 
அது வருமாயின் , இடைநிலைக்கல்வி மையக் குழுவிற்கு அந்த பள்ளியின் இணைப்பினை 
நீக்குமாறு பரிந்துரை செய்தல் . 


( 4 ) குழுவானது , தன் அலுவற்பணிகளை ஆற்றுவதில் எழலாகிற அனைத்துப் 
பொருட்பாடுகளிலும் தனது சொந்த நடைமுறையை முறைப்படுத்துவற்கு அதிகாரம் 
உடையது ஆகும் . மற்றும் பின்வரும் பொருட்பாடுகளைப் பொறுத்து இந்தச் சட்டத்தின்படி 
விசாரணை எதனையும் செய்யும் நோக்கத்திற்காக , உரிமை வழக்கொன்றை விசாரணை 
செய்கையில் , 1908 - ஆம் ஆண்டு உரிமையியல் நடைமுறைத் தொகுப்புச் சட்டத்தின்படி மையச் சட்டம் 
ஓர் உரிமையியல் நீதிமன்றத்திற்குள்ள அதிகாரங்கள் அனைத்தையும் கொண்டதாக 

V /1908 . 
இருக்கும் , அவையாவன: 

(i ) சாட்சி எவருக்கும் அழைப்பாணை அனுப்பி அவரது வருகைப் 
பதிவை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் உறுதிமொழியின் பேரில் அவரை விசாரணை 
செய்தல் ; 

( ii) ஆவணம் எதனையும் வெளிக்கொணர்ந்து முன்னிடுமாறு கோருதல் ; 
( iii ) ஆணையுறுதி ஆவணங்களின்பேரில் சாட்சியத்தைப் பெறுதல் ; 

( iv ) சாட்சியை விசாரணை செய்வதற்காக ஆணை , எதனையும் 
பிறப்பித்தல் . 


கணக்குகளை 

ஒழுங்குமுறைப் 
படுத்துதல் . 


8 . அரசானது , வகுத்துரைக்கப்படும் அத்தகைய முறையில் தனியார் பள்ளிகளால் 
கணக்குகள் வைத்து வரப்படுவதை ஒழுங்கு முறைப்படுத்தலாம் . 


தண்டனைகள். 


நிறுமங்களால் 
செய்யப்படும் 
குற்றங்கள் . 


9 . (1) இந்தச் சட்டத்தின் அல்லது அதன்படி செய்யப்பட்ட விதிகளின் 
வகைமுறைகளை மீறுகிற எவரொருவரும் , குற்றவாளியெனத் தீர்ப்பளிக்கப்பட்டதன் பேரில் , 
மூன்றாண்டுகளுக்குக் குறையாத ஆனால் ஏழாண்டுகள் வரை நீடிக்கலாகும் ஒரு கால 
அளவுக்கு சிறைத் தண்டனையும் ஐந்தாயிரம் ரூபாய் வரை நீடிக்கலாகும் அபராதமும் 
விதித்துத் தண்டிக்கப்படத்தக்கவராவார் . 

வரம்புரை - ஆனால் நீதிமன்றமானது தீர்ப்பில் குறிப்பிடப்பட வேண்டிய போதியதும் 
மற்றும் தனிப்பட்டதானதுமான காரணம் எதற்காகவும் , மூன்றாண்டுகளுக்கு 
குறைவானதொரு கால அளவுக்குச் சிறை தண்டனையை விதிக்கலாம் . 

(2 ) இந்தப் பிரிவின்படி குற்றவாளியெனத் தீர்ப்பளிக்கப்பட்ட நபர் , இந்தச் 
சட்டத்தை மீறிய வகையில் எந்த மாணவரிடமிருந்து மிகைக் கட்டணம் 
வசூலிக்கப்பட்டதோ அந்த மாணவருக்கு அந்த மிகைக் கட்டணத்தைத் திருப்பிக் 
கொடுத்தல் வேண்டும் . 

10 . (1) இந்த சட்டத்தின் வகைமுறைகளில் எதற்கும் எதிரான குற்றச் செயல் 
ஒன்று ஒரு நிறுமத்தால் செய்யப்படுகிறவிடத்து அந்தக் குற்றச் செயல் செய்யப்பட்ட 
நேரத்தில் அந்த நிறுமத்தின் அலுவலை நடத்தி வருவதற்குப் பொறுப்பாயிருந்தவரும் 
பொறுப்பிலிருந்தவருமான நபர் ஒவ்வொருவரும் , அதோடு அந்த நிறுமமும் அந்தக் 
குற்றச் செயலை செய்ததாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . மேலும் , அதற்கெதிராக 
நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்கிணங்கிய வரையில் தண்டிக்கப்படுவதற்கு உள்ளாதலும் 
வேண்டும் . 

வரம்புரை. - ஆனால் , நபர் எவரும் , அத்தகைய குற்றச்செயல் தமக்குத் தெரியாமல் 
செய்யப்பட்டதென்று அல்லது அந்த குற்றச் செயல் செய்யப்பட்டதைத் தடுப்பதற்கு தாம் 
உரிய முயற்சி அனைத்தையும் எடுத்தார் என்று மெய்ப்பிப்பாராயின் , இந்த உட்பிரிவில் 
அடங்கியுள்ள எதுவும் தண்டனை எதற்கும் அத்தகைய நபரை உள்ளாக்காது . 

(2 ) (1) - ஆம் உட்பிரிவில் என்ன அடங்கியிருந்த போதிலும் அத்தகைய 
குற்றச்செயல் எதுவும் ஒரு நிறுமத்தால் செய்யப்பட்டு அந்த நிறுமத்தின் இயக்குநர் , 
மேலாளர் , செயலாளர் அல்லது பிற அலுவலர் எவரின் இசைவுடனோ அல்லது 
மறைமுக ஆதரவுடனோ செய்யப்பட்டு இருக்கிறது அல்லது அவர் பாலுள்ள 
கவனக்குறைவு எதற்கும் சாட்டத்தக்கதாயிருக்கிறது என்று மெய்ப்பிக்கப்படுமிடத்து , 
அந்த இயக்குநர் , மேலாளர் , செயலாளர் அல்லது பிற அலுவலர் அந்தக் குற்றச் 
செயலைச் செய்ததாகக் கொள்ளப்படுதலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு , 
அதற்கிணங்க தண்டிக்கப்படுவதற்கு உள்ளதாலும் வேண்டும் . 

விளக்கம் . - இந்தப் பிரிவின் நோக்கங்களுக்காக , - 


( a ) " நிறுமம் " என்பது கூட்டுக்குழுமம் எதுவும் என்று பொருள்படும் . 
மற்றும் ஒரு பொறுப்புக் கட்டளை, ஒரு நிறுவகம் , ஒரு குழுமம் அல்லது தனியாட்களின் 
பிற கழகம் எதனையும் உள்ளடக்கும் . 

( b ) “ இயக்குநர் " என்றால் 

(i) ஒரு நிறுவகம் தொடர்பாக , அந்த நிறுவகத்தின் கூட்டாளி என்று 
பொருள்படும் ; 


(ii) ஒரு குழுமம் , ஒரு பொறுப்புக்கட்டளை அல்லது தனியாட்களின் 
பிற கழகம் தொடர்பாக , குழுமம் , பொறுப்புக் கட்டளை அல்லது நேர்விற்கேற்ப பிற 
சங்கத்தின் விதிகளின்படி , அந்தக் குழுமம் , பொறுப்புக் கட்டளை அல்லது நேர்விற்கேற்ப 
பிற சங்கத்தின் அலுவல்பாடுகளின் மேலாண்மைப் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நபர் 
என்று பொருள்படும் . 


11 . (1) ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் , ஒரு மாவட்டக்குழு இருத்தல் வேண்டும் . மாவட்டக் குழு . 
அது மாவட்டத் தலைமைக் கல்வி அதிகாரியைத் தலைமையாளராகவும் வகுத்துரைக்கப்படும் 
பிற உறுப்பினர்களைக் கொண்டதாகவும் இருத்தல் வேண்டும் . 


( 2 ) மாவட்டக்குழு அல்லது அதனால் இதன் பொருட்டு அதனால் அதிகாரம் 
அளிக்கப்பட்ட மேற்சொன்ன குழுவின் உறுப்பினர் எவரும் , தனியார் பள்ளி எதனின் 
வழக்கமான வேலை நேரங்களின் போது , எந்த நேரத்திலும் , இந்தச் சட்டத்தின் அல்லது 
அதன்படி செய்யப்பட்ட விதிகளின் வகைமுறைகள் மீறப்படுகிறது அல்லது மீறப்பட்டுள்ளது 
என அது அல்லது அவர் நம்பக் காரணம் பெற்றிருந்தால் , அத்தகைய தனியார் 
பள்ளியில் அல்லது அதன் வளாகம் எதிலும் அல்லது அந்தத் தனியார் பள்ளி 
மேலாண்மைக்குச் சொந்தமான வளாகம் எதிலும் நுழைந்து , அந்தத் தனியார் பள்ளிக்கு 
அல்லது அதன் மேலாண்மைக்குச் சொந்தமான பதிவுரு கணக்குகள் , பதிவேடு 
அல்லது பிற ஆவணம் எதையும் , அத்தகைய பதிவுரு , கணக்குகள் , பதிவேடு அல்லது 
பிற ஆவணம் எதுவும் அந்தத் தனியார் பள்ளியுடன் எந்த அளவிற்குத் தொடர்புடையதாக 
இருக்கிறதோ அந்த அளவுக்குச் சோதனையிட்டு ஆய்வு செய்யலாம் . மற்றும் அத்தகைய 
மீறுகை எதுவும் நிகழ்கிறதா அல்லது நிகழ்ந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்து 
கொள்ளும் பொருட்டு , அத்தகைய பதிவுரு , கணக்குகள் , பதிவேடு அல்லது பிற 
ஆவணம் எதனையும் கைப்பற்றலாம் . 


மையச் சட்டம் 
2 /1974 . 


( 3 ) சோதனையிடுதல் மற்றும் கைப்பற்றுகை தொடர்பான , 1973 - ஆம் ஆண்டு 
குற்ற வழக்கு விசாரணை முறைத் தொகுப்புச் சட்டத்தின் வகை முறைகள் , இயன்ற 
அளவுக்கு (2) - ஆம் உட்பிரிவின்படியான சோதனையிடுதல் மற்றும் கைப்பற்றுகைக்குப் 
பொருந்தும் . 


12 . நீதிமன்றம் எதுவும் அரசின் அல்லது இதன் பொருட்டு அரசு அதிகாரமளிக்கும் குற்றச்செயல்க 

விசாரணைக்கு 
அலுவலரின் ஒப்பளிப்பு இன்றி , இந்தச் சட்டத்தின்படியான குற்றச்செயல் எதனையும் 

எடுத்துக் 
விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுதல் ஆகாது . 

கொள்ளுதல் . 


13 . இந்தச் சட்டத்தில் பிறவாறு வகை செய்யப்பட்டவாறு தவிர , இந்தச் சட்டத்தின் பிற சட்டங்களின் 
வகைமுறைகள் , அப்போதைக்கு நடைமுறையிலுள்ள பிற சட்டம் எதற்கும் கூடுதலாக செயல்பாடுகள் . 
இருத்தல் வேண்டுமேயன்றி அவற்றுக்குக் குந்தகம் விளைவிப்பதாக இருத்தல் கூடாது . 


14 . இந்தச் சட்டத்தின்படி அல்லது அதன் கீழ் செய்யப்பட்ட விதிகளின்படி நல்லெண்ணத்தால் 
நல்லெண்ணத்தில் செய்த அல்லது செய்யக் கருதப்பட்ட செயல் எதற்காகவும் , குழுவுக்கு 

எடுக்கப்பட்ட 

நடவடிக்கைக்குப் 
அல்லது அதன் உறுப்பினர்களுக்கு எதிராகவோ , அரசுக்கு அல்லது இந்தச் பாதுகாப்பு . 
சட்டத்தினாலோ அதன் வழியாலோ அதிகாரங்களைச் செலுத்துவதற்கு அல்லது 
அலுவற் பணிகளைப் புரிவதற்கு அதிகாரம் அளிக்கப்படும் அலுவலர் எவருக்கும் , அதிகார 
அமைப்பு எதற்கும் அல்லது நபர் எவருக்கும் எதிராகவோ உரிமை வழக்கு , குற்ற 
வழக்கு அல்லது பிற சட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படுதல் ஆகாது . 


15 . இந்தச் சட்டத்தின் தொடக்கத் தேதிக்குப் பின்னர் குழுவை முதலில் அமைப்பதில் இடர்பாடுகளை 
அல்லது பிறவாறு இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்குச் செயல்விளைவு அளிப்பதில் , அகற்றுவதற்கு 

அதிகாரம் . 


இடர்பாடு எதுவும் எழுமானால் , அரசு , அறிவிக்கை வாயிலாக , அந்த இடர்பாட்டை 
அகற்றுவதற்குத் தனக்குத் தேவையானதாக அல்லது உகந்ததாகத் தோன்றலாகிறதும் 
இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளுக்கு முரணாக இல்லாததுமான அத்தகைய வகை 
முறைகளைச் செய்யலாம் . 


வரம்புரை: - ஆனால் அத்தகைய அறிவிக்கை எதுவும் இந்தச் சட்டத்தின் தொடக்கத் 
தேதியிலிருந்து ஐந்தாண்டுகள் கழிந்தபின்பு பிறப்பிக்கப்படுதலாகாது . 


விதிகளைச் 
செய்வதற்கான 
அதிகாரம் . 


16 . (1 ) அரசு இந்த சட்டத்தின் நோக்கங்கள் அனைத்தையும் அல்லது அவற்றுள் 
எதனையும் நிறைவேற்றுவதற்காக விதிகளைச் செய்யலாம் . 


(2 ) இந்தச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட விதி அல்லது பிறப்பிக்கப்பட்ட 
அறிவிக்கை ஒவ்வொன்றும் , அது அவ்வாறு செய்யப்பட்ட அல்லது பிறப்பிக்கப்பட்டபின்பு 
கூடிய விரைவில் சட்டமன்றப் பேரவையின் முன்பு வைக்கப்படுதல் வேண்டும் . மற்றும் 
அது அவ்வாறு வைக்கப்பட்ட கூட்டத் தொடர் அல்லது அடுத்தக் கூட்டத் தொடர் 
முடிவடைவதற்கு முன்பு , அத்தகைய விதி அல்லது அறிவிக்கை எதிலும் மாறுதல் 
எதையும் சட்டமன்றப் பேரவை செய்யுமாயின் , அல்லது அத்தகைய விதி செய்யப்படுதல் 
ஆகாது அல்லது அறிவிக்கை பிறப்பிக்கப்படுதல் ஆகாது என சட்டமன்றப் பேரவை 
முடிவு செய்யுமாயின் அந்த விதி அல்லது அறிவிக்கை , அதன் பின்பு அவ்வாறு 
மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்திலேயே நடைமுறைக்கு வருதல் வேண்டும் அல்லது 
நேர்விற்கேற்ப நடைமுறைக்கு வராது போதல் வேண்டும் . எனினும் , அத்தகைய 
மாற்றம் அல்லது நீக்கம் எதுவும் , அந்த விதி அல்லது அறிவிக்கையின்படி 
முன்னதாகச் செய்யப்பட்ட செயல் எதனின் செல்லுந்தன்மைக்குக் குந்தகமின்றி 
இருத்தல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


ச . தீனதயாளன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


ச . சந்திரசேகரன் , 

இயக்குநர் , 
தமிழ்ப்பிரிவு , சட்டத் துறை. 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


